“Standing in the Gap” (TAMIL) 
[] ௦ உ.) 
“திறப்பின்‌ வாசல்‌” 


5. ஸ்டான்லி, 31 மார்ச்‌ 2020 


கரோனா நச்சுக்கிருமியின்‌ தாக்கம்‌ நாடுகளைத்‌ திணறவைத்துள்ளது. நம்பிக்கை 
யின்மையும்‌ விரக்தியும்‌ பரவிக்கிடக்கின்றன. இக்கிருமி உலகையே உலுக்கிவிட்டது. 
திடீரென்று கடவுள்‌ மிகவும்‌ பிரபலமாகிவிட்டார்‌! பக்தியுள்ளோரோ பக்தியற்றோரோ எல்லாரும்‌ 
இறைவேண்டல்‌ செய்யத்‌ துவங்கிவிட்டனர்‌. தொழுகைத்தலங்கள்‌ மூடப்பட்டுள்ளன; 
இல்லையேல்‌ இவ்விதக்‌ காலக்கட்டத்தில்‌ அவை நிரம்பி வழியும்‌. 


கிறிஸ்தவ வட்டாரங்களில்‌ ஜெபத்திற்கான அழைப்புகளையடுத்து அதிகமாய்ச்‌ 
சுட்டிக்காட்டப்படும்‌ திருவசனம்‌ எசேக்கியேல்‌ 22:30, “நான்‌ நாட்டை அழிக்காதபடிக்குத்‌ 
திறப்பில்‌ நிற்கவும்‌, சுவற்றை அடைக்கவும்‌ ஒரு மனிதனைத்‌ தேடினேன்‌; ஒருவனையும்‌ 
காணேன்‌.” தேவனது இப்புலம்பலை ஓர்‌ அழைப்பாய்‌ எடுத்துக்கொண்டு விண்ணகத்‌ 
திலிருக்கும்‌ அவரைப்‌ பார்த்து எத்தனையோ உபவாச ஜெபங்களும்‌, சங்கிலி ஜெபங்களும்‌ 
ஏறெடுக்கப்படுகின்றன. உலகெங்குமுள்ள தமிழ்க்‌ கிறிஸ்தவரை ஒருங்கிணைத்துத்‌ 
தொலைக்காட்சித்‌ தொடர்பில்‌ ஜெபங்கள்‌ நடத்திவரும்‌, அசாதாரண வரம்‌ பெற்ற, எனது 
நண்பர்‌, சகோதரன்‌ மோகன்‌ 6. லாசரஸ்‌ அவர்களுக்காய்‌ என்‌ ஆண்டவரைத்‌ துதிக்கிறேன்‌. 
அவரது முக்கிய நிகழ்ச்சிகள்‌ திறப்பின்‌ வாசல்‌ ஜெபம்‌ (Standing in the Gap Prayer) 
என்றழைக்கப்படுகின்றன. அவரைப்‌ போலவும்‌, அவருக்குப்‌ பின்னரும்‌, இதுபோன்ற 
மன்றாட்டு வீரர்கள்‌ மற்ற மொழிகளிலும்‌, குறிப்பாய்‌ நமது தேசிய மொழியாகிய இந்தியிலும்‌, 
எவ்வளவாய்த்‌ தேவை! தமிழகத்திலும்‌ பிற தென்‌ மாநிலங்களிலும்‌ நடத்தப்பட்டுள்ள 
கன்வென்ஷன்கள்‌, முகாம்கள்‌ மற்றும்‌ உபவாச ஜெபங்கள்‌ போன்றவை வட இந்தியாவில்‌ 
நடத்தப்பட்டிருந்தால்‌, வட மாநிலத்தினர்‌ என்றைக்கோ “சாக்கு உடை உடுத்தி, சாம்பல்‌ பூசி, 
மனந்திரும்பியிருப்பர்‌.” “அதிகம்‌ கொடுக்கப்பட்டால்‌ அதிகம்‌ கேட்கப்படும்‌” என்ற 
திருவிவிலியப்‌ பிரமாணத்தின்படி, தென்னகக்‌ கிறிஸ்தவர்களுக்கு வட இந்தியரைவிட 
நியாயத்தீர்ப்பு கடுமையாயிருக்கும்‌ (மத்‌ 11:21-24). 


நாம்‌ மேற்குறிப்பிட்ட வசனப்பகுதியாகிய எசேக்கியேல்‌ 22:30ஐக்‌ கவனித்து, ஏன்‌ 
தேவனானவர்‌ இவ்விதமாய்ப்‌ பேசினார்‌ எனப்‌ புரிந்துகொள்வோம்‌. அவரது முதல்‌ குற்றச்சாட்டு 
தீர்க்கதரிசிகளை (Prophets) நோக்கியது; ஆசாரியர்கள்‌ (78518), பிரபுக்கள்‌ (8௦௦5) மற்றும்‌ 
மக்கள்‌ (People) அடுத்து வருகின்றனர்‌ (வச 25-29). தீர்க்கதரிசிகளுக்கு எதிரான அவரது 
வார்த்தைகள்‌ என்னவென்றால்‌, “சமாதானம்‌ இல்லாதிருந்தும்‌ 'சமாதானம்‌' என்று சொல்லி, 
அவர்கள்‌ எனது மக்களை ஏமாற்றுகிறார்கள்‌; ஒருவன்‌ மண்சுவர்‌ வைக்கிறான்‌; இதோ, 
மற்றவர்கள்‌ சாரமற்ற சாந்தை அதற்குப்‌ பூசுகின்றனர்‌” (எசேக்‌ 13:4,5,10). அவர்களை “நரிகள்‌” 
என்றழைக்கிறார்‌ ஆண்டவர்‌. இவ்விதப்‌ பிரபல நரிகள்‌ நம்‌ நடுவில்‌ நிறையவுண்டு. “கர்த்தர்‌ 
சொன்னார்‌” என்பதே இவர்களது பிதற்றல்‌ (எசேக்‌ 22:28). விதவைகளும்‌ பரிதாப 
நிலையிலுள்ளோருமே இவர்களுக்கு எளிதில்‌ சிக்கும்‌ இரை (வச 25இ; மத்‌ 23:14). அடுத்து, 
ஆசாரியர்களைக்‌ குறித்துக்‌ கர்த்தரது வருத்தம்‌: “அவர்கள்‌ எனது திருச்சட்டத்தை மீறி, 
எனக்குரிய தூய்மையானவற்றைத்‌ தீட்டுப்படுத்துகின்றனர்‌” (எசேக்‌ 22:26). தங்களது 
பாரம்பரியங்களை இறைக்கட்டளைகளுக்குப்‌ பதிலாக்குகின்றனர்‌ (மத்‌ 15:6-9). சடங்‌ 
காச்சாரமும்‌ சம்பிரதாயமுமே ஆன்மீகத்திற்கு அவர்களது மாற்றாயிற்று. தேவாலயத்திலிருக்கும்‌ 
“பொன்‌” மீதும்‌, பலிபீடத்திலிருக்கும்‌ “காணிக்கை” மீதும்தான்‌ அவர்களது கவனம்‌ (மத்‌ 
23:16-19). ஞாயிறு ஆராதனையை ஊரடங்கின்போது ஒளிபரப்பும்போதும்‌ திரையில்‌ வங்கி 
எண்‌ வந்துகொண்டேயிருக்கும்‌! அடுத்து வருபவர்கள்‌ பிரபுக்கள்‌. இவர்கள்தான்‌ தேசத்தலை 
வர்களில்‌ ஊழல்‌ நிறைந்தவர்கள்‌. “ஆடுகளின்‌ கழுத்தைக்‌ குதறும்‌ ஓநாய்கள்‌” என்று தேவன்‌ 
2 


பல்‌ 

இவர்களை அழைக்கிறார்‌ (எசேக்‌ 22:27). இறுதியாக, மக்களுக்கு விரோதமாய்த்‌ தேவன்‌ 
பேசுகிறார்‌. “ஏழைகளையும்‌ தேவையிலிருப்போரையும்‌ துன்புறுத்தி, அந்நியரை இழிவாய்‌ 
நடத்துகிறார்கள்‌” என்பதே அவரது குற்றச்சாட்டு (வச 29). 


இவ்விதம்‌ தீர்க்கர்கள்‌, ஆசாரியர்கள்‌, பிரபுக்கள்‌ மற்றும்‌ மக்கள்‌ ஆகியோரது தவறு 
தல்களையும்‌ தீயசெயல்களையும்‌ சுட்டிக்காட்டிப்‌ பின்னர்‌ தேவன்‌ சொல்வது “ஆகையால்‌ நான்‌ 
நாட்டை அழிக்காதபடித்‌ திறப்பில்‌ நிற்க அவர்களிடையே ஒருவனைத்‌ தேடினேன்‌” (எசேக்‌ 
22:30). இந்த நான்கு வகுப்பினரிடையேயும்‌ ஒருமித்துக்‌ காணப்பட்ட அக்கிரமம்‌ தானதர்மம்‌ 
இல்லாமையே. இதனை நாம்‌ சரிசெய்யாவிடில்‌, நமது ஜெபங்கள்‌ எவ்வளவு நீண்டவையாய்‌ 
இருந்தாலும்‌, அவை தேவனுக்குமுன்‌ ஏற்புடையவை அல்ல. முகத்திற்கு முகமாய்த்‌ தீர்க்கன்‌ 
ஏசாயா மூலம்‌ கடவுள்‌ அனுப்பும்‌ தூதினைக்‌ கேளுங்கள்‌: ஏசாயா 1:15-17, “என்னை நோக்கி 
உங்கள்‌ கைகளை உயர்த்தும்போது, பாரா முகத்தினனாய்‌ இருப்பேன்‌; நீங்கள்‌ தொடர்ந்து 
மன்றாடினாலும்‌ நான்‌ செவிகொடுப்பதில்லை; உங்கள்‌ கைகளோ இரத்தக்‌ கறையால்‌ 
நிறைந்திருக்கின்றன. உங்களைக்‌ கழுவித்‌ தூய்மைப்படுத்துங்கள்‌; உங்கள்‌ தீச்செயலை என்‌ 
திருமுன்னிருந்து அகற்றுங்கள்‌; தீமைசெய்தலை விட்டொழியுங்கள்‌.” இதனைத்‌ தொடர்ந்து 
ஆண்டவர்‌ சொல்வது, “நன்மை செய்யக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌.” “நன்மை செய்தல்‌” என்றால்‌ 
என்ன என்று அடுத்து ஆண்டவர்‌ விளக்குகிறார்‌: “நியாயத்தை நிலைநாட்டுங்கள்‌, 
ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுங்கள்‌, திக்கற்றோருக்காய்ப்‌ பேசுங்கள்‌, விதவைக்காய்‌ 
வழக்காடுங்கள்‌.” இவை அனைத்துமே சமுதாயத்திலுள்ள நசுக்கப்பட்டோர்‌, ஒதுக்கப்பட்டோர்‌, 
வசதியற்றோர்‌, நாதியற்றோருக்கானவையே என்பதைக்‌ கவனித்தீர்களா? இவர்களுக்குச்‌ 
செய்யவேண்டிய தானதர்மத்தில்‌ நாம்‌ தவறுவதையே “கடுஞ்சிவப்பான, இரத்தநிறமான நமது 
பாவங்கள்‌” என்று ஆண்டவர்‌ குறிப்பிடுகிறார்‌ (வச 18). நண்பரே, இவ்வசனப்பகுதி இவ்விதம்‌ 
அதின்‌ சூழமைவில்‌ (£6!) விளக்கப்பட்டதை எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா ? நமது 
வசதிக்கேற்ப வேதத்தைப்‌ புரட்டுவதில்‌ நாம்‌ கில்லாடிகள்‌. இப்படி அநேகக்‌ காரியங்கள்‌ 
செய்கிறோம்‌ (மாற்‌ 7:13). 


கரோனா தொற்றுநோய்‌ தீவிரமாய்ப்‌ பரவிவரும்‌ இந்நாட்களில்‌ உபவாச ஜெபங்களில்‌ 
ஏற்பட்டுள்ள புத்தார்வத்திற்காய்த்‌ தேவனைத்‌ துதிப்போம்‌. ஒரு அல்லது சில நாட்கள்‌, ஒரு 
அல்லது இருவேளை, சாப்பிடாதிருப்பது திருமறை போதிக்கும்‌ உபவாசத்தின்‌ ஒரு பக்கம்‌ 
மட்டுமே. தமக்கு “உகந்த உபவாசம்‌” எதுவென்று 7 செயல்பாடுகளை வரிசைப்படுத்தி 
உன்னதர்தாமே வரையறுக்கிறார்‌: ஏசாயா 58:5-7, (1) “கொடுமைத்‌ தளைகளை அவிழ்த்‌ 
திடுங்கள்‌,” (2) “நுகத்தின்‌ பிணையல்களை அறுத்திடுங்கள்‌,” (3) “ஒடுக்கப்பட்டோரை 
விடுவித்திடுங்கள்‌,” (4) “எவ்வகை அடிமைத்தனத்தையும்‌ உடைத்திடுங்கள்‌,” (5) “பசித்‌ 
தோருடன்‌ உங்கள்‌ உணவைப்‌ பகிர்ந்திடுங்கள்‌,” (6) “உறைவிடமற்ற வறியோரை உங்கள்‌ 
இல்லத்திற்கு அழைத்துவாருங்கள்‌,” (7) “உடையற்றோரை உடுத்துவியுங்கள்‌.” இந்த 7 
காரியங்களையும்‌ நாம்‌ செய்யும்போதுதான்‌ “நம்மைப்போன்று உடல்‌ கொண்டுள்ள 
சகமனிதருக்கு நாம்‌ நம்மை மறைக்காதிருக்கிறோம்‌” என்று பொருளாம்‌. அன்புச்‌ சகோதர 
சகோதரிகளே, இக்காரியங்களுக்கு முன்னுரிமை தந்து இவற்றைச்‌ செய்யும்படி உபவாச 
ஜெபக்கூடுகைகளில்‌ பிரசங்கிமார்‌ மக்களுக்குச்‌ சவால்‌ விடுகிறார்களா? “ஜெபம்‌” மற்றும்‌ 
“உபவாசம்‌” குறித்துப்‌ போதிக்குமுன்‌ நமதாண்டவர்‌ “தானதர்மம்‌” குறித்துப்‌ பேசினார்‌ 
தெரியுமா? (மத்‌ 6:1,5,16). நமது ஆண்டவரும்‌ எஜமானருமானவர்‌ நியமித்த முக்கியத்துவ 
வரிசையை மாற்ற நமக்கு அதிகாரம்‌ தந்தது யார்‌? “ஒருவரும்‌ இல்லையென்று கண்டு, 
விண்ணப்பம்பண்ணுகிறவன்‌ இல்லையென்று ஆச்சரியப்பட்டார்‌” என்று தேவனைக்‌ குறித்து 
வாசிக்கிறோம்‌ அல்லவா? (ஏசா 59:16). அது எதற்காய்‌ என்று கவனியுங்கள்‌: “நியாயம்‌” 
கிடைக்காது அலைமோதும்‌ நலிந்தோருக்கு உதவுவார்‌ இல்லையே என்பதுதான்‌ அவரது 
விசனம்‌ (வச 14,15). 


லல 
திருமுழுக்கினன்‌ யோவானைவிடப்‌ பெரிய தீர்க்கதரிசி எவருமில்லை என்பதே இயேசுவின்‌ 
கணிப்பு (மத்‌ 11:11). தோட்டத்தை அலங்கரிக்க இலைகளைக்‌ கத்திரிப்பதில்‌ உண்மையான 
தீர்க்கனுக்கு ஆர்வம்‌ இருக்காது. அவன்‌ கையிலிருப்பது கத்திரிக்கோல்‌ அல்ல, கோடரி. வேரில்‌ 
என்ன பிரச்னை என்பதுதான்‌ அவனது கவனம்‌ (லூக்‌ 3:9). புரட்சியாளனாகிய அவனுக்கு 
வெற்று மார்க்க பக்தி பிடிக்காது (வச 8ஆ). மனந்திரும்புதலுக்கான “கனிகள்‌” அல்லது 
“நிரூபணம்‌” காட்டப்படவேண்டுமென்று தன்னைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம்‌ 
யோவான்‌ வற்புறுத்தினார்‌ (வச 8அ). இன்னும்‌ கூடுதல்‌ தெளிவாய்‌ விளக்கும்படி மக்கள்‌ 
அவரிடம்‌ கேட்டபோது அவர்‌ கோடரியை மரத்தின்‌ வேரிலேயே வைத்துவிட்டார்‌: “இரண்டு 
ஆடைகள்‌ உடையவர்‌ இல்லாதவரோடு பகிர்ந்துகொள்ளட்டும்‌; ஆகாரம்‌ உள்ளவரும்‌ 
அவ்வாறே செய்யட்டும்‌” (வச 11). திருமுழுக்குக்கு முன்னர்‌ இவ்விதம்‌ அறிவுறுத்தும்‌ ஊழியர்‌ 
எவரையும்‌ பார்த்திருக்கிறீர்களா? நமது பிரசங்கங்களின்‌ குறைபாடு இதுதான்‌. வேரை 
விட்டுவிட்டுக்‌ கிளைகளிலேயே கவனம்‌ செலுத்துகிறோம்‌. வேர்‌ சரிசெய்யப்பட்டால்தான்‌ 
கிளைகள்‌ சரியானவையாய்‌ இருக்கும்‌ (ரோ 11:16). “பண ஆசையே எல்லாத்‌ தீமைக்கும்‌ 
வேராயிருக்கிறது” (1 தீமோ 6:10). அதை விட்டு ஓடுவதற்குப்‌ பதிலாக அதற்குப்‌ பின்னே 
ஓடுகிறோம்‌ (வச 11). திருமுழுக்கினன்‌ யோவான்‌ சொல்லிய 5௦ சதவீதம்‌ என்பது நம்மால்‌ 
செரிக்கமுடியாவிடில்‌, இறைப்பணிக்குத்‌ தசமபாகம்‌ கொடுத்த பின்னர்‌ குறைந்தது இன்னொரு 
1௦ சதவீதத்தை எளியவருக்கென்று எடுத்துவைத்தாலென்ன? இவ்வுலகைத்‌ தேவன்‌ 
சங்காரத்தால்‌ அழிக்காதபடி, தூயாவியானவரின்‌ வல்லமையோடு திருமுழுக்கினன்‌ 
யோவானைப்போல்‌ நாம்‌ திறப்பில்‌ நிற்கவேண்டும்‌ (மல்‌ 4:5,6; மத்‌ 11:14). 


தென்னகத்தைப்‌ பொருத்தவரை, சபை மேய்ப்பர்களுக்கும்‌ பிரசங்கிமாருக்கும்‌ பஞ்ச 
மில்லை. ஆனால்‌ தீர்க்கதரிசிகள்‌ எங்கே? ஆயர்களும்‌ பிரசங்கிமாரும்‌ பொது மருத்துவர்தான்‌; 
தீர்க்கதரிசிகள்தான்‌ அறுவை சிகிச்சை நிபுணர்‌. திருச்சபையின்‌ இன்றையத்‌ தேவை மருந்து 
மாற்றம்‌ அல்ல; தீவிர அறுவை சிகிச்சை கட்டாயம்‌ வேண்டும்‌. புற்றுநோயைத்‌ தலைவலி 
மாத்திரை குணமாக்காது. செயற்கை எழுப்புதல்‌ (5yாthetic revivals), தோற்ற மாற்றம்‌ (cosmetic 
506) போன்றவையே நம்மைத்‌ திருப்திசெய்துவிடுகின்றன. தீர்க்கதரிசி என்று, அதுவும்‌ 
தேவனாலேயே, முதன்முதல்‌ அழைக்கப்பட்டவர்‌ ஆபிரகாம்தான்‌ (ஆதி 20:7). நாட்டு 
“மக்களைக்‌” காப்பாற்றவே மன்னன்‌ அபிமெலேக்குக்கு ஆபிரகாமைத்‌ தேவன்‌ அவ்விதம்‌ 
அறிமுகம்‌ செய்தார்‌ (வச 4). மன்றாட்டு ஜெபத்தைக்‌ குறித்துப்‌ பேசும்போதெல்லாம்‌ நாம்‌ 
ஆபிரகாமைக்‌ குறிப்பிடுகிறோம்‌. சோதோமுக்காக அவர்‌ கர்த்தருக்குமுன்‌ நின்றுகொண் 
டிருந்தார்‌ (18:22). சோதோமின்‌ பாவம்‌ “மிகவும்‌ கொடியதாய்‌” இருந்தது (வச 20). அந்தப்‌ 
பாவம்‌ எது தெரியுமா? தேவனே இதற்குப்‌ பதிலளிக்கிறார்‌: எசேக்‌ 16:49, “கர்வம்‌, 
அளவுக்குமீறிச்‌ சாப்பாடு, சொகுசினால்‌ சோம்பல்‌ ஆகிய இவையே உன்‌ சகோதரியான 
சோதோமின்‌ அக்கிரமம்‌. இவையே அவளிடத்திலும்‌ அவளது குமாரத்திகளிடத்திலும்‌ 
இருந்தன ; ஏழை எளியோரின்‌ கைகளை அவள்‌ வலுப்படுத்தவில்லை.” வார்த்தைகள்‌ இன்னும்‌ 
தெளிவாயிருக்க முடியுமோ? சுகபோக வாழ்வும்‌, எளியவரைக்‌ கவனியாமையுமே சோதோமின்‌ 
முக்கிய பாவம்‌. அச்செல்வந்தன்‌ ஏன்‌ நரகத்தில்‌ தள்ளப்பட்டான்‌ என்பதை அவனுக்கு 
விளக்கியது ஆபிரகாம்‌ தீர்க்கதரிசிதான்‌ (லூக்‌ 16:25). கொலை, திருட்டு, விபசாரம்‌ என 
எக்குற்றமும்‌ அவனிடமில்லை. தானதர்மம்‌ பண்ணாததே அவனது பாதகம்‌. தங்க 
இடமில்லாதிருந்த லாசருவுக்கு அவன்‌ தனது வீட்டின்‌ பின்புறத்தில்‌ ஒரு சிறு குடிசை 
போட்டுக்கொடுத்திருக்கலாம்‌; தனது வேலைக்காரன்‌ ஒருவன்‌ மூலம்‌ தினமும்‌ ஒரு 
தட்டுச்சோறு கொடுத்தனுப்பியிருக்கலாம்‌; அவனது பருக்களுக்குச்‌ சிகிச்சையளிக்கத்‌ 
தனக்குத்‌ தெரிந்த தோல்‌ மருத்துவர்‌ ஒருவரிடம்‌ ஒழுங்குபண்ணியிருக்கலாம்‌. குறைந்தபட்சம்‌ 
எச்சுப்பருக்கைக்கு அவனுடன்‌ போட்டிபோட்ட தனது நாய்களையாவது கட்டிப்போட்டிருக்‌ 
கலாம்‌. பிரியமானவரே, நன்கு கவனியுங்கள்‌. செய்யத்தாகாதவைகளை செய்ததைவிட (815 
4 


நர 
of commission), செய்யவேண்டியவற்றைச்‌ செய்யாததற்காகவே (8115 010/8) தேவன்‌ நம்மை 
அதிகம்‌ தண்டிப்பார்‌. தான்‌ வைத்திருந்த அத்தனையிலும்‌ 50 சதவீதத்தை எளியவருக்குக்‌ 
கொடுத்துவிடச்‌ சகேயு முன்வந்தபோது, அவனை நமது தீர்க்கதரிசி “ஆபிரகாமின்‌” குமாரன்‌ 
என்றழைத்தார்‌ நமதன்பர்‌ (லூக்‌ 19:8,9). 

பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கர்களில்‌ இன்னொரு முக்கியமானவர்‌ தானியேல்‌. தானியேல்‌ 9ஆம்‌ 
அத்தியாயத்திலுள்ள அவரது மன்றாட்டு ஜெபம்‌ இணையற்றது. அரசன்‌ நேபுகாத்‌ 
நேச்சாருக்குத்‌ தரிசனத்தின்‌ அர்த்தத்தை விளக்கிய பின்னர்‌, முடிவாக அரசனிடம்‌ அவர்‌ 
சொன்னது: “எனவே, அரசரே, எனது அறிவுரையை ஏற்பீராக! நல்லறம்‌ பேணித்‌ தீயது நீக்குக! 
ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கம்‌ காட்டி உம்‌ பாவக்கறைகளைப்‌ போக்கிக்கொள்க! ஒருவேளை 
உமது வளமை நீடிக்க இது வழியாகலாம்‌” (தானி 4:27). நமது தேசத்‌ தலைவர்களிடம்‌ 
இவ்விதம்‌ நேரடியாய்ப்‌ பேசும்‌ தீர்க்கதரிசிகள்‌ தேவை. 2019 ஜனவரி 22 அன்று ளிவந்த 
Indian Express செய்தித்தாள்‌ தரும்‌ தகவல்‌: “இந்தியாவின்‌ செல்வத்தில்‌ 51.33 சதவீதம்‌ நாட்டின்‌ 
மக்கட்தொகையில்‌ 1 சதவீதத்தினரிடமே குவிந்துள்ளது.” அடுத்து ஆகஸ்டு 18 அன்று 
வெளிவந்த இதே செய்தித்தாள்‌ அறிவிப்பது: “இருப்பவருக்கும்‌ இல்லாதவருக்கும்‌ 
இடைவெளி கூடிக்கொண்டே வருகிறது. 2018ஆம்‌ ஆண்டில்‌ இந்தியாவின்‌ கோடீஸ்வரரது 
செல்வம்‌ நாளொன்றுக்கு 2200 கோடி ரூபாயாகக்‌ கூடியுள்ளது. அதாவது, இந்தியாவில்‌ 
செல்வம்‌ கொழித்துள்ளோராகிய 1 சதவீதத்தினரது வருவாய்‌ 39 சதவீதமாய்க்‌ கூடியுள்ளது ; 
மக்கட்தொகையில்‌ பாதிக்கும்‌ அதிகமானவர்களாகிய அடிமட்டத்தினருக்குக்‌ கூடியது 3 
சதவீதம்‌ மட்டுமே. வறுமைக்‌ கோட்டிற்குக்‌ கீழிருக்கும்‌ (Below Poverty Line) குடும்பங்கள்‌ மிக 
அதிகமாயிருப்பது இந்தியாவில்தான்‌. இந்தியக்‌ குழந்தைகள்‌ மூவரில்‌ ஒருவருக்குக்‌ குன்றிய 
வளர்ச்சியே. இன்னும்‌ ஒரு லட்சத்திற்குக்‌ கூடுதலான குடும்பங்கள்‌ மலத்தை அள்ளிச்‌ சென்று 
அகற்றும்‌ துப்புரவுத்‌ தொழிலையே சார்ந்திருக்கின்றனர்‌.” பிரிய நண்பரே, இதையெல்லாம்‌ 
பார்த்துக்கொண்டு ஏழைகளின்‌ தேவன்‌ தமது கோபத்தைக்‌ கொட்டாதிருப்பாரோ? “அன்பின்‌ 
தேவா, தானியேல்‌ போன்ற பரிசுத்த தீர்க்கர்களை எங்கள்‌ நடுவிலிருந்து எழுப்பும்‌. ஹாலிவுட்‌ 
பாணியில்‌ உல்லாசமாய்‌ வாழும்‌ எங்கள்‌ பிரசங்கிமாரைக்‌ கொழுக்கவைக்கும்‌ எங்களை 
மன்னியும்‌. பொருளாசை எனும்‌ கொள்ளை நோய்க்கு எதிராக எங்களை எச்சரிக்கத்‌ தீர்க்கன்‌ 
எரேமியா போன்ற புலம்பல்‌ தீர்க்கர்களை எங்களுக்குத்‌ தாரும்‌. வசன அறிவு இல்லாத எங்கள்‌ 
சபையினரை ஏமாற்றும்‌ சிரிப்பு ஊழியரை எங்கள்‌ பிரசங்க பீடங்களிலிருந்து அகற்றும்‌” (எரே 
6:13,14). 


மோசே இன்னொரு அசாதாரண தீர்க்கதரிசி (உபா 34:10-12). இயேசுவைக்‌ குறித்த அவரது 
தீர்க்கதரிசனம்‌: “உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்‌ போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக 
உன்‌ நடுவில்‌ உன்‌ சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணுவார்‌; அவருக்குச்‌ செவிகொடுப்‌ 
பீர்களாக” (18:15,18). சுவிசேஷத்திற்காய்ப்‌ பேசும்போது பேதுருவும்‌ ஸ்தேவானும்‌ இதனை 
மேற்கோள்‌ காட்டினர்‌ (அப்‌ 3:22; 7:37). இயேசுவைக்‌ கண்ட மக்களது சான்று: “மகா 
தீர்க்கதரிசியானவர்‌ நமக்குள்‌ தோன்றியிருக்கிறார்‌; தேவன்‌ தமது மக்களைச்‌ சந்தித்தார்‌” (லூக்‌ 
7:16). தமது ஊழியத்தின்‌ துவக்கவுரையாக இயேசு வாசித்த திருமறைப்‌ பகுதி: லூக்கா 
4:18,19, “கர்த்தருடைய ஆவியானவர்‌ என்மீது இருக்கிறார்‌; தரித்திரருக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம்பண்ணினார்‌.” தமது மேசியாப்‌ பணிக்கு நிருபணமான 
சாட்சியாக இதனையே யோவானது சீடருக்கு இயேசு சுட்டிக்காட்டினார்‌: “தரித்திரருக்குச்‌ 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுகிறது” (லூக்‌ 7:22). செல்வம்‌ குவிப்பதைத்‌ தமது மலைப்‌ 
பிரசங்கத்தில்‌ இயேசு வெகுவாய்க்‌ கண்டித்தார்‌ (மத்‌ 6:19-21). “நான்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தேன்‌ ; 
அவர்களில்‌ அறிவிக்கிறவன்‌ ஒருவனுமில்லை ; நான்‌ கேட்கும்‌ காரியத்திற்குப்‌ பதில்‌ தரக்கூடிய 
ஓர்‌ ஆலோசகனும்‌ அவர்களில்‌ இல்லை” என்ற பிதாவாகிய தேவனது ஏக்கத்திற்குப்‌ 
பதிலளிக்கும்‌ வகையில்‌ “அதிசயமான ஆலோசனைக்‌ கர்த்தராய்‌” இயேசு வந்தார்‌ (ஏசா 41:28). 
வ 


-5- 

நித்திய வாழ்வடையவும்‌, பூரணமடையவும்‌ ஆலோசனை தேடிப்‌ பணக்கார வாலிபன்‌ ஒருவன்‌ 
இயேசுவிடம்‌ வந்தான்‌. பரசியடிக்காமல்‌ இயேசு அவனுக்குக்‌ கொடுத்த குறிப்பான 
ஆலோசனை: “நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால்‌, போய்‌, உனது உடைமைகளை 
விற்று, தரித்திரருக்குக்‌ கொடு ; அப்பொழுது விண்ணுலகில்‌ உனக்குச்‌ செல்வம்‌ சேரும்‌” (மத்‌ 
19:16-22). இத்தகையத்‌ தீர்க்கதரிசன ஆலோசகர்‌ அல்லவா நமக்குத்‌ தேவை ? தீர்க்கதரிசிகள்‌ 
எனப்படும்‌ இன்றைய வம்சத்தினரோ பணக்காரருக்கு எவ்வளவு பயப்படுகிறார்கள்‌! முதல்‌ 
வரிசையில்‌ அல்லவா அவர்களை அமர வைக்கிறார்கள்‌? (யாக்‌ 2:1-4). தேவனோ ஒரு 
கோடீஸ்வரனை “முட்டாளே” என்றழைத்தார்‌ (லூக்‌ 12:16-21). பவுலடியார்‌ ஒரு தீர்க்கதரிசி 
(அப்‌ 13:1-3). பண ஆசை “முட்டாள்தனமான நாட்டம்‌” என்று அவர்‌ எச்சரித்து, தானதர்மத்தில்‌ 
செல்வந்தர்கள்‌ தயாள குணமுள்ளவர்களாய்‌ இருக்கவேண்டுமென்று கட்டளையிட்டார்‌ (1 
தீமோ 6:9,17,18). 


ஆதிச்சபை ஒரு தீர்க்கதரிசன சமூகமாய்‌ (Prophetic Comm) திகழ்ந்தது. யோவேலின்‌ 
பெந்தெகொஸ்தே தீர்க்கதரிசனத்தை அவர்கள்‌ தெளிவாய்‌ விளங்கிக்கொண்டனர்‌. “இறுதி 
நாட்களில்‌ நான்‌ மனுவுடல்‌ கொண்ட யாவர்மீதும்‌ என்‌ ஆவியைப்‌ பொழிந்தருள்வேன்‌. உங்கள்‌ 
புதல்வரும்‌ புதல்வியரும்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவார்கள்‌ ... அந்நாட்களில்‌ உங்கள்‌ பணியாளர்‌ 
மீதும்‌ பணிப்பெண்கள்‌ மீதும்‌ என்‌ ஆவியைப்‌ பொழிந்தருள்வேன்‌, அவர்களும்‌ தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுவார்கள்‌” (அப்‌ 2:16-18). இல்லாதோரோடு தங்களது பொருளாதார ஆசீர்வாதங்களைப்‌ 
பகிர்ந்துகொண்டதே அவர்கள்‌ மீதிருந்த தீர்க்கதரிசன ஆவியின்‌ முதல்‌ வெளிப்பாடு (வச 
44,45; 4:32-35). நாமோ அப்போஸ்தலர்‌ 2:44க்குக்‌ கடந்து செல்லாமல்‌ 2:4இலேயே தங்கித்‌ 
தேங்கிவிட்டோம்‌. நாட்டின்‌ செல்வத்தில்‌ 50 சதவீதத்திற்குமேல்‌ 1 சதவீத மக்கள்‌ 
தொகையினரிடமே குவிந்திருக்கிறது என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன்‌. திருச்சபையிலும்‌ 
இதே நிலைதான்‌. சமநிலையின்மை எனும்‌ இப்பாவத்தைக்‌ கண்டித்துணர்த்துவதற்கு 
வழிவகுக்கும்‌ ஆன்மீக எழுச்சியே நமது அத்தியாவசியத்‌ தேவை (2 கொரி 8:12-15). 
செல்வந்தர்‌ இன்னும்‌ செல்வந்தராவதற்கும்‌ எளியவர்‌ இன்னும்‌ எளியவராவதற்கும்‌ தேவன்‌ 
முழுக்க முழுக்க எதிரானவர்‌ (ஏசா 5:8; யாக்‌ 5:1-3). நாடு நலம்பெறுவது திருச்சபையின்‌ 
மனந்திரும்புதலைச்‌ சார்ந்தே இருக்கிறது (2 நாளா 7:14). எதுவுமே திருச்சபையில்தான்‌ 
துவங்கவேண்டும்‌. சபை போகிற போக்கிலேயே சமுதாயமும்‌ போகும்‌. தங்கள்‌ சகோதரனது 
பரிதாப நிலை குறித்துக்‌ கவலைப்படாத சுகபோகிகளான சீயோனியரைத்‌ தட்டிக்கேட்க 
ஆமோஸ்‌ போன்ற தீர்க்கர்கள்‌ தேவை (ஆமோஸ்‌ 6:1,3-6). பணத்திற்கு விலைபோகும்‌ 
சபைத்தலைவர்களைக்‌ கண்டிக்க ஆவியானவரது பலத்தினால்‌ நிறைந்துள்ள மீகா போன்ற 
தீர்க்கர்கள்‌ தேவை (மீகா 3:8-11). தேவனது வீட்டில்‌ அல்லவா நியாயத்தீர்ப்பு 
தொடங்கவேண்டும்‌ ? (1 பேது 4:17). யாக்கோபு நமதாண்டவரின்‌ சொந்தச்‌ சகோதரன்‌ (மத்‌ 
13:55). “சுத்தமும்‌ மாசில்லாததுமான மார்க்கம்‌” எதுவென்ற அவரது வரையறையை எதுவும்‌ 
மிஞ்சமுடியாது. இதோ வாசியுங்கள்‌: “துன்புறும்‌ அநாதைகளையும்‌ விதவைகளையும்‌ 
சந்தித்துக்‌ கவனித்தலும்‌, உலகத்தால்‌ கறைபடாதபடித்‌ தன்னைக்‌ காத்துக்‌ கொள்ளுதலுமே” 
(யாக்‌ 1:27). இதில்‌ முதலாவது வருவது தானதர்மம்‌ என்பதைக்‌ கவனித்தீர்களா? நாட்டளவில்‌ 
அல்லது உலகளவில்‌ ஏதோவொரு பேரழிவு உண்டாகும்போது முதலாவது களத்தில்‌ 
குதிக்கவேண்டியது திருச்சபைதான்‌. தீர்க்கன்‌ அகபு முன்னறிவித்தபடி கிளாதியு பேரரசன்‌ 
காலத்தில்‌ உலகெங்கும்‌ கொடிய பஞ்சம்‌ ஏற்பட்டபோது, விசுவாசிகள்‌ ஒவ்வொருவரும்‌ 
தாராளமாய்‌, மனப்பூர்வமாய்‌, நிவாரண நிதிக்குப்‌ பணம்‌ கொடுத்தனர்‌ (அப்‌ 11:27-30). 
கரோனா வைரஸ்‌ பாதிப்பினால்‌ அவதியுறும்‌ எளியவர்‌ கரையேறி வர உதவுவதற்காய்‌ 
இவ்வாண்டின்‌ மார்ச்‌ மற்றும்‌ ஏப்ரல்‌ மாதக்‌ காணிக்கைகளை அவர்கள்‌ பக்கம்‌ திருப்பி 
விடும்படிச்‌ சபை மேய்ப்பர்கள்‌ மற்றும்‌ கிறிஸ்தவத்‌ தலைவர்கள்‌ யாவரையும்‌ வருந்திக்‌ 
கேட்கிறேன்‌. கிறிஸ்தவர்களும்‌ தங்கள்‌ பகுதியில்‌ தேவையிலிருப்போருக்கு நேரடியாய்ப்‌ 
பணவுதவி செய்யலாம்‌. ர 


-6- 

“தேவன்‌ உலகில்‌ அன்புகூர்ந்தார்‌ என்று யோவான்‌ 3:16இல்‌ வாசிக்கிறோம்‌. அவர்‌ இன்னும்‌ 
உலகின்மீது அன்பாகத்தான்‌ இருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்‌ கோபம்‌ கொண்டுள்ளார்‌. தேவனது 
கோபம்‌ (Wath ௦4 000) என்பது பைபிளின்‌ முக்கியக்‌ கருத்துக்களில்‌ ஒன்று. வேதாகமச்‌ 
சொல்லகராதி (Bible Concordance) ஒன்றை எடுத்து இவ்வார்த்தைகள்‌ எத்தனை முறை 
வருகிறதென்று பாருங்கள்‌. அன்றொரு நாள்‌ “இளம்‌ வெட்டுக்கிளிகள்‌, துள்ளும்‌ 
வெட்டுக்கிளிகள்‌, வளர்ந்த வெட்டுக்‌ கிளிகள்‌” ஆகியவை மூலம்‌ உலகின்மீது தேவன்‌ தமது 
சினத்தைக்‌ காட்டியதுபோல இன்று கரோனா நச்சுக்கிருமி மூலம்‌ செய்துவிட்டார்‌ (யோவேல்‌ 
2:25). ஆனாலும்‌ அவர்‌ இரக்கத்திலும்‌ மன்னிப்பிலும்‌ ஐசுவரியமுள்ளவர்‌. அவர்‌ கிருபையாய்‌ 
இரங்கி இந்த வாதையை நிறுத்தவேண்டுமென்று ஊழியரும்‌ மக்களும்‌ அவருக்குமுன்‌ 
நெடுஞ்சாடையாய்‌ விழுந்துகிடப்போம்‌. தானதர்மம்‌ செய்வதில்‌ நாம்‌ விறுவிறுப்பாய்ச்‌ 
செயல்படத்‌ துவங்கிவிட்டால்‌, நமக்கு விரைவில்‌ ஆரோக்கியம்‌ உண்டாகும்‌ (சங்‌ 41:1-3, 
ஏசா 58:8; அப்‌ 9:36-43). தனிப்பட்டவர்களது ஜெபப்‌ பலிபீடங்களைச்‌ செப்பனிடுவதற்கு 
நாட்டளவிலான ஊரடங்கு நமக்குப்‌ போதுமான நேரம்‌ தந்துள்ளது. கோத்திரத்திற்கு ஒன்று 
என்று பன்னிரெண்டு கற்களைக்‌ கொண்டு தீர்க்கன்‌ எலியா தகர்ந்து கிடந்த கர்த்தருடைய 
பலிபீடத்தைத்‌ திரும்பக்‌ கட்டினார்‌ (1 இரா 18:30,31). “இரட்டை மனதுடன்‌ இனியும்‌ 
நொண்டியடிக்க மாட்டோம்‌” என்று திருச்சபையிலுள்ள ஒவ்வொரு குடும்பமும்‌ திடமாய்த்‌ 
தீர்மானித்துத்‌ தேவனுக்குமுன்‌ முழுக்‌ கீழ்ப்படிதலோடும்‌ இடையறா அர்ப்பணிப்போடும்‌ 
நடக்கவேண்டும்‌ (வச 21). “ஆண்டவரது சினம்‌ ஒரு நொடிப்பொழுதுதான்‌ இருக்கும்‌; அவரது 
கருணையோ வாழ்நாள்‌ முழுவதும்‌ நீடிக்கும்‌. மாலையில்‌ அழுகை; காலையிலோ 
ஆர்ப்பரிப்பு”(சங்‌ 305). 


இக்கட்டான இச்சூழலில்‌ ஜெபத்திற்காய்‌ நாம்‌ நம்மை அர்ப்பணிக்கும்‌ வேளையில்‌, 
ஒவ்வொரு நாளும்‌, 24 மணி நேரமும்‌, பிதாவாகிய தேவனுக்குமுன்‌ நமக்காக மன்றா 
டிக்கொண்டிருக்கும்‌ இரு தெய்வீக மன்றாட்டாளர்களை (1910958018) நாம்‌ மறந்துவிடக்கூடாது. 
ஒருவர்‌ கிறிஸ்துவானவராகிய முதலாம்‌ தேற்றரவாளர்‌ (அதாவது, தேற்றி உதவுபவர்‌). அவர்‌ 
பரலோகில்‌ தேவனது வலப்பக்கத்திலிருந்து நமக்காகப்‌ பரிந்துபேசி வேண்டுதல்‌ 
செய்துகொண்டிருக்கிறார்‌ (ரோ 8:34). அடுத்தவர்‌ ஆவியானவராகிய இரண்டாம்‌ 
தேற்றரவாளர்‌. அவர்‌ இங்கு நமது இதயங்களிலிருந்து பிதாவை நோக்கி நமக்காகப்‌ 
பெருமூச்சுடன்‌ விண்ணப்பம்பண்ணிக்கொண்டிருக்கிறார்‌ (வச 26). இந்த இரு மன்றாட்‌ 
டாளர்கள்‌ நமக்காய்‌ இடையறாது வேண்டுதல்‌ செய்துகொண்டேயிருப்பதால்தான்‌, நாம்‌ 
“வேண்டுவதற்கும்‌ நினைப்பதற்கும்‌ மிகவும்‌ அதிகமாய்த்‌” தேவன்‌ நம்மை ஆசீர்வதித்து 
வருகிறார்‌ (எபே 3:20). நாம்‌ மனதிலிருத்திக்கொள்ளவேண்டிய இன்னொரு முக்கிய 
சத்தியமும்‌ உண்டு: “இந்நாள்வரை படைப்பு அனைத்தும்‌ ஒருங்கே பேறுகால 
வேதனையுற்றுத்‌ தவிக்கின்றது ... தூய ஆவியைப்‌ பெற்றுக்கொண்டுள்ள நாமும்‌ நமது 
உடலின்‌ மீட்பாகிய புத்திர சுவிகாரம்‌ வருகிறதற்குக்‌ காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்‌.” 
கிறிஸ்துவின்‌ மறுவருகையின்போது இது நிகழும்‌ (ரோ 8:22,23). வாரும்‌, கர்த்தராகிய 
இயேசுவே, வாரும்‌! 





R. STANLEY, 13 CHURCH COLONY, VELLORE 632 006, TAMILNADU, INDIA 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 
<StanleyOnBible@hotmail.com>  <Evangeline@StanleyOnBible.com> 
www.StanleyOnBible.com 


